Kerala Gazette No . 29 dated 19th July , 2011 . 
PART I 


Section iii 


GOVEA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - ஒருங்கிணைப்பு ) துறை 
அறிக்கை 

2010 ஏப்ர ல் 7 . 
எண் 3653/ச . இ . ஒ . 3/ 2010 / சட்டம் . திருவனந்தபுரம் , -- 

1932 சைத்ரம் 17 . 
கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகின்றது . சட்டப்பேரவையால் நிறை 
வேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2010 ஏப்ரல் 6 - ம் தேதி ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2010 - ன் 6 - வது சட்ட 


ம் 


2010 - ன் கேரள விளையாட்டு (திருத்த ) சட்டம் 
2000 - ன் கேரள விளையாட்டு சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முகவுரை - 2000 - ன் கேரள விளையாட்டு சட்டம் பின் வரும் 
தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்றாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- ( 1) இந்த சட்டம் 2010 - ன் கேரள 
விளையாட்டு (திருத்தம் ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


G. 54/ 2011/DTP . 


( 2 ) இந்த சட்டத்தின் பிரிவுகள் 6 மற்றும் 7 , 2008 ஆகஸ்டு 17- ம் 
தேதியும் மீதமுள்ள ஏற்பாடுகள் 2009 ஜனவரி 5 - ம் தேதியும் அமலுக்கு 
வந்திருப்பதாக கருதப்படவேண்டும் . 


2 . பிரிவு 3 - ன் திருத்தம் . - 2000- ன் கேரள விளையாட்டுச் சட்டத்தின் 
( 2001 - ன் 2 ) (இதற்கு பிறகு முதன்மைச்சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) 
பிரிவு 3 - ன் துணைப்பிரிவு ( 3 ) - ல் , “ பெயர் நியமனம் செய்யப்பட்ட 
உறுப்பினர்கள் என்ற தலைப்பின் கீழ் இனம் ( ii) - ல் , " சர்வதேச " என்ற 
சொற்றொடருக்கு பதிலாக " சர்வதேச அல்லது தேசிய என்ற சொற்கள் 
இணைக்கப்பட வேண்டும் . 


3 . பிரிவு 6 - ன் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 6 - ன் துணைப் 
பிரிவு (1)- ன் இனம் ( எச் )- ல் , 


( எ ) “ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடமிருந்து என்ற 
சொற்களுக்கு பதிலாக “ உறுப்பினர்களிடமிருந்து என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 


( பி ) " சர்வதேச " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " சர்வதேச 
அல்லது தேசிய " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

4 பிரிவு 9- ன் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 9- ன் துணைப்பிரிவு 
( 3)- ல் , “ பெயர் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் என்ற தலைப்பின் 
கீழ் உட்பிரிவு ( பி ) - ன் இனம் (iv ))- ல் , “ சர்வதேச " என்ற சொற்களுக்குப் 
பதிலாக " சர்வதேச அல்லது தேசிய என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 

5 . பிரிவு 14 - ன் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 14 - ன் 
துணைப்பிரிவு (1)- ல் , “ அரசு பணியில் உள்ள துணை ஆட்சியாளரின் என்ற 
சொற்களுக்குப்பதிலாக " கேரள தலைமை செயலகத்தில் பிரிவு அதிகாரி 
பதவியில் அல்லது அரசு பணியில் உள்ள பல்வேறு பிரிவுகளில் அதற்கு 
இணையான " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

6 . பிரிவு 47 எ - ன் திருத்தம் . -- முதன்மைசட்டத்தின் பிரிவு 47 எ - யில் , 
“ இரண்டு வருட காலத்திற்கோ என்ற சொற்களுக்கு பதிலாக , “ மூன்றரை 
வருட காலத்திற்கோ " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

7 . செல்லுபடியாதல் . - முதன்மை சட்டத்தில் அல்லது தற்சமயம் அமலில் 
இருக்கும் பிற ஏதேனும் விதியிலோ எது எவ்வாறு இருப்பினும் முதன்மைச் 
சட்டத்தின் பிரிவு 47 எ - ன் அடிப்படையில் அரசு பெயர் நியமனம் செய்து 
அரசிதழ் அறிக்கை வழியாக உருவாக்கப்பட்ட மாநில விளையாட்டு 


குழுமத்தினுடையவும் , மாவட்ட விளையாட்டு குழுமங்களுடையவும் 2008 
ஆகஸ்டு 17 - ம் தேதி முடிவடைந்த காலவரம்பு இந்த அவசரச்சட்டத்தின் 
மூலம் திருத்தம் செய்யப்பட்ட பிரிவு 47 எ - ன் ஏற்பாடுகளுக்கு இணங்க 
நீடிக்கப்பட்டதாக கருதப்படவேண்டியதும் அதற்கு ஏற்ப முதன்மைச் 
சட்டத்திலோ அதன் கீழோ வழங்கப்பட்டதாக கருதப்படும் 
அதிகாரங்களையும் கடமைகளையும் நிறை வேற்றுவதற்கு மேற் கூறிய 
குழுமங்கள் செய்த ஏதேனும் காரியமோ, எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ 
மேற்கூறிய குழுமங்களின் காலவரம்பு முடிவடைந்தது என்ற காரணத்தால் 
மட்டும் அசாது ஆகிறது என்றோ எப்போதேனும் அசாதுவாக இருந்தது 
என்றோ கருதப்படக்கூடாததாகும் . 

8 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . --(1 ) 2010 - ன் கேரள விளையாட்டு 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 4 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 


(2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய அவசரச் 
சட்டத்திற்கு பதிலாக திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின் கீழ் 
செய்ததோ அல்லது செய்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் 
காரியமோ எடுத்ததோ எடுத்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் 
நடவடிக்கையோ , அதது காரியத்திலாவது போல் , இந்த அவசரச் 
சட்டத்தின் மூலம் திருத்தம் செய்தவாறு முதன்மை சட்டத்தின் கீழ் 
செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


